தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
(விலை: ரூ . 0 . 80 காசு . 


G 


யே 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


யே வெல் 


பல்லும் 


எண் 29] 


சென்னை, புதன்கிழமை, ஜூலை 17 , 2019 
ஆடி 1, விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983- ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140- ன் கீழ் சங்கங்களின் பதிவினை 

ரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் 


1.1.46 . விழுப்புரம் மாவட்டம் , திண்டிவனம் தாலுக்கா, இரட்டணை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் 

விற்பனை சங்கம் லிட் . 
(ந .க . எண் 9112/71/ இ ) 


விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா , இரட்டணை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் எண் 1.1.48 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை 
கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 9112 /71/இ , நாள் 26 - 03 - 2019 - ன்படி 
இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


E . 1635 விழுப்புரம் மாவட்டம் , பூந்துறை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 16/86/ இ ) 


விழுப்புரம் மாவட்டம் பூந்துறை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் எண் E . 1635 - ஐ 
1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி 
மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந . க . எண் 16/ 86 / இ , நாள் 26 - 03 - 2019 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு 
பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


1.1.48 . விழுப்புரம் மாவட்டம் , கண்டாச்சிபுரம் தாலுக்கா, கண்டாச்சிபுரம் கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 52 /86/ இ ) 
விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா , கண்டாச்சிபுரம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் ., எண் .1. 48 - ஐ 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை 
கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 52/86/இ , நாள் 26 - 03 - 2019 - ன்படி 
இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
கடலூர், 

சு . திருஞானசம்பந்தம் , 
2019, ஜூன் 3 . 

உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் துறை . 


[ 1 ] 


DTP - VI -1 (T- Sup.)29 - 1 


E. 2001 கடலூர் மாவட்டம் , குறிஞ்சிப்பாடி தாலுக்கா கண்ணாடி கைத்தறி நெசவாளர் 

கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் . 

(ந .க . எண் 89/ 76/இ ) 
கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா கண்ணாடி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் E . 2001 - ஐ 
1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் சரக கைத்தறி 
மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 89/76/இ , நாள் 23 - 04 - 2019 - ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு 
பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
E . 2023 . கடலூர் மாவட்டம் , ஸ்ரீ முஷ்ணம் தாலுக்கா செல்வ கணபதி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் 

விற்பனை சங்கம் . 

(ந . க . எண் 27/ 86 / இ ) 
கடலூர் மாவட்டம் , ஸ்ரீ முஷ்ணம் தாலுக்கா செல்வகணபதி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
E . 2023 - ஐ 1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140- ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கடலூர் 
சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 27 /86 / இ , நாள் 23 - 04 - 2019 - ன்படி இறுதி 
முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
E . 1610 . கடலூர் O .T . கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 43/ 1986/இ ) 
கடலூர் O .T . கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் ., எண் E .1610 - ஐ 
1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை 
கடலூர் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 43/86 , 
நாள் 23 - 04 - 2019- ன்படி இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


கடலூர் , 
2019 , ஜூன் 20 . 


சு . திருஞானசம்பந்தம் , 

உதவி இயக்குநர், 
கைத்தறி மற்றும் துணிநூல் துறை . 


1983- ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன் கீழ் தூத்துக்குடி மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை , 
இணை இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இருந்த கீழ்க்காணும் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் பதிவினை இரத்து செய்தல் 

பற்றிய அறிவிக்கை 

(க . எண் 33/ 02/2004 ) 
தூத்துக்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநரின் கடிதம் க . எண் . 33 / 5/ 1996 நாள் 31 - 5 - 2019 - ன் படி ஏ. எச் .டி .(சி ).17 
உழக்குடி ஆதிதிராவிடர் பெண்கள் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு நடவடிக்கையை இறுதி முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு 
ஏற்றுக் கொள்ளப்பட்டு இச்சங்கத்தின் பதிவினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) ன் கீழ் இரத்து 
செய்து கீழ்காணுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 


சங்கத்தின் பதிவு எண் 


கலைக்கப்பட்ட கோழி / 
ஆடு வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கத்தின் பெயர் 


சங்கத்தினை இறுதி 
முடிவு கட்டிய நாள் 


வ .எண் 


பதிவு எண் ரத்து 
செய்யப்பட்ட தூத்துக்குடி 
மண்டல கால்நடை 
பராமரிப்புத் துறை 
இணை இயக்குநரின் 
உத்தரவு விபரம் 


( 5 ) 


26.11.2018 


ஏ . எச். டி .டி .(சி ) 17 


ஏ . எச் .டி (சி ) 17 உழக்குடி 
ஆதி திராவிடர் பெண்கள் 
ஆடு வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கம் 


க . எண் . 33/ அ2 / 2004 
நாள் 10 - 06 - 2019 . 


மேற்படி உத்தரவு 2019- ம் ஆண்டு ஜூன் திங்கள் 10ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


தூத்துக்குடி 
2019 , ஜூன் 10 . 


ஜி . பிரேமா , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத்துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


